ஆரிய - திராவிட வேறுபாடுகள்‌ 


வ.எண்‌ | பொருள்‌ திராவிட நாகரிகக்‌ கூறுகள்‌ ஆரிய நாகரிக கூறுகள்‌ 
1 தோற்றம்‌ இருண்ட நிறமும்‌, நடுத்தரமான வெள்ளை நிறமும்‌ உயரமான 
உயரமும்‌, கருமையான உருவமும்‌, செம்பட்டையான 
தலைமுடியும்‌ உடையவர்கள்‌ முடியும்‌ உடையவர்கள்‌ 
2 தொழில்‌ முதன்மைத்‌ தொழில்‌ :- முதன்மைத்‌ தொழில்‌:- 
பயிர்த்‌ தொழில்‌, வாணிகம்‌ கால்நடை வளர்ப்பும்‌, போர்‌ 
புரிதலும்‌ 
3 ஆடை பருத்தி ஆடை உடுத்தினர்‌ கம்பளி, பருத்தி மற்றும்‌ 
விலங்குகளின்‌ தோலை 
உடுத்தினர்‌ 
4 விலங்கு எருது பசு 
5 வீடு சுட்ட செங்கற்களால்‌ வீடுகளைக்‌ | களிமண்‌ மற்றும்‌ 
கட்டினர்‌ மூங்கில்கள்‌ கொண்ட 
வீடுகளை அமைத்தனர்‌ 
6 வழிபாடு கோயில்‌ வழிபாடு, சிலை, லிங்கம்‌, | யாகம்செய்தல்‌, சிலைகளும்‌ 
சூலம்‌,சக்தி, நாகம்‌ போன்றவற்றை | கோயில்களும்‌ இல்லை, 
வழிபட்டனர்‌. இந்திரன்‌, அக்னி, 
வருணனை வழிபட்டனர்‌. 
7 உலோகம்‌ செம்பு உலோகத்தைப்‌ இரும்பை அறிந்திருந்தனர்‌ 
பயன்படுத்தினர்‌, இரும்பை 
அறியமுடியவில்லை 
8 ஆறிந்த மற்றும்‌ புலியை அறிவர்‌, குதிரையை புலியை அறியார்‌, 


அறியா விலங்கு | அறியார்‌ குதிரைகளைப்‌ 
பயன்படுத்தினார்‌ 
நாகரிகம்‌ நகர நாகரிகம்‌ கிராம நாகரிகம்‌ 


